© 


தமிழ்நாடு அரசு 

2016 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 4 .00 காசு 


நாடு 


HH 


HELL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


SAN 


மயே வெல் 


வல்லும் 


எண் 50 ] 


சென்னை , புதன்கிழமை , டிசம்பர் 21 , 2016 
மார்கழி 6 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 


பகுதி II பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை ) எண் 173 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (1 2) த் துறை , 26 ஆகஸ்ட் 2016 .) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , 1994 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் ( கட்டுமானத் தொழிலாளர்கள் ) 
நலத்திட்டத்தில் கீழ்க்காணும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தம் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 17 - A பகுதியில் , (2) மற்றும் ( 3) துணைப்பகுதிகள் விட்டுவிடப்படும் . 


பி . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை 


[ அரசாணை (நிலை) எண் 177 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( G2 ) த் துறை , 31 ஆகஸ்ட் 2016. ] 


தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் நல நிதிச் சட்டத்தின் ( தமிழ்நாடுச்சட்டம் 36 /1972 ) 22 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2) 
உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , தொழிலாளர் நலன் - வேலை வாய்ப்புத் துறையில் 23 - 3 - 2005 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II . பிரிவு - 2 இல் 131 முதல் 183 ஆம் வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட II ( 2)/ தொ . ந . வே . வா / 189/ 2005 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்து அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , பின்வரும் அட்டவணையின் (2) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை அதன் ( 3) நெடும்பத்தியின் நிகரான 
பதிவுகளில் குறிப்பிடப்பட்ட நிறுவனங்களின் வகையைப் பொறுத்த மட்டில் , மேற்சொன்ன சட்டத்தின் செயல் நோக்கங்களுக்காக 
ஆய்வாளராக இதனால் நியமிப்பதுடன் , இதன் (4 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் அவர்கள் பணியாற்ற வேண்டிய உள்ளூர் 
அதிகார வரம்பிற்குட்பட்ட பகுதிகளையும் இதனால் வரையறுக்கிறார் . 


[ 1 ] 


DTP-II-2- (50 )( T Sup ) - 1 


விவர அட்டவணை 
நிறுவனங்களின் வகை 


வ . எண் 


நபர்கள் 


உள்ளூர் எல்லைகள் 


(1) 


( 2 ) 


( 4) 


1 . தொழிலாளர் நல துணை 

ஆணையாளர் - 1 , சென்னை 


தொழிலாளர் நல துணை 
ஆணையாளர் - II , சென்னை 


தமிழ்நாடு 1972ஆம் ஆண்டு தொழிலாளர் 1965ஆம் ஆண்டு ஊதியக் 

நல நிதிச் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் கொடைசட்டத்தின் (மத்திய சட்டம் 
36 / 1972 ) 2 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( d ) 21/1965 ) 27 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) 
பகுதியின் ( ii ) , 

உட்பிரிவின்கீழ் வழங்கப்பட்ட அதிகார 
( iv ), (v ) ஆகிய துணைப் பகுதியின் கீழ் வரம்புப் பகுதிகள் 
வரும் அனைத்து நிறுவனங்கள் . 


தொழிலாளர் நல துணை 
ஆணையாளர் , வேலூர் . 
தொழிலாளர் நல துணை 
ஆணையாளர் , திருச்சிராப்பள்ளி 
தொழிலாளர் நல துணை 
ஆணையாளர் , மதுரை . 
தொழிலாளர் நல துணை 

ஆணையாளர் , கோயம்முத்தூர் . 
7 . தொழிலாளர் நல துணை 

ஆணையாளர் , சேலம் . 
8 . தொழிலாளர் நல துணை 

ஆணையாளர் , திருநெல்வேலி . 
9 . தொழிலாளர் நல துணை 

ஆணையாளர் , திண்டுகல் . 


தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு 

தொழிலாளர் நல நிதிச் சட்டத்தின் 
( தமிழ் நாடுச் சட்டம் 36 /1972 ) 2ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (d ) பகுதியின் (ii), 
( iv ), (v ) ஆகிய துணைப் பகுதியின் 
கீழ் வரும் அனைத்து நிறுவனங்கள் . 


10 . தொழிலாளர் நல துணை 

ஆணையாளர் , குன்னூர் . 
11 . தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் , 

தொழிலாளர் நல துணை 
ஆணையாளர் அலுவலகம் - 1 , 
சென்னை . 


12 . 


தொழிலாளர் நல உதவி 
ஆணையாளர் , தொழிலாளர் நல 
துணை ஆணையாளர் 
அலுவலகம் - II , சென்னை . 


13 . தொழிலாளர் நல உதவி 

ஆணையாளர் , தொழிலாளர் நல 
துணை ஆணையாளர் 
அலுவலகம் , வேலூர் . 


14 . தொழிலாளர் நல உதவி 

ஆணையாளர் , தொழிலாளர் நல 
துணை ஆணையாளர் 
அலுவலகம் , திருச்சிராப்பள்ளி . 


தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு 

தொழிலாளர் நல நிதிச் சட்டத்தின் 
(தமிழ் நாடுச் சட்டம் 36/1972 ) 2 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (d ) பகுதியின் (i), 
( iv ), ( v ) ஆகிய துணைப் பகுதியின் 
கீழ் வரும் அனைத்து நிறுவனங்கள் . 


1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் 
சட்டத்தின் (மத்திய சட்டம் 14 /1947) 
4 ஆம் பிரிவின் கீழ் , அவர்களுக்கு 
வழங்கப்பட்ட உள்ளூர் அதிகார 
வரம்பிற்குட்பட்ட பகுதிகள் . 


15 . தொழிலாளர் நல உதவி 

ஆணையாளர் , தொழிலாளர் நல 
துணை ஆணையாளர் 
அலுவலகம் , மதுரை . 


16 . 


தொழிலாளர் நல உதவி 
ஆணையாளர் , தொழிலாளர் நல 
துணை ஆணையாளர் 
அலுவலகம் , கோயம்முத்தூர் . 


வ . எண் 


நபர்கள் 


நிறுவனங்களின் வகை 


உள்ளூர் எல்லைகள் 


18 . 


17 . தொழிலாளர் நல உதவி 

ஆணையாளர் , தொழிலாளர் நல 
துணை ஆணையாளர் 
அலுவலகம் , சேலம் . 
தொழிலாளர் நல உதவி 
ஆணையாளர் , தொழிலாளர் நல 
துணை ஆணையாளர் 

அலுவலகம் , திருநெல்வேலி . 
19 . தொழிலாளர் நல உதவி 

ஆணையாளர் , தொழிலாளர் நல 
துணை ஆணையாளர் 

அலுவலகம் , திண்டுகல் . 
20 . மலைத்தோட்டங்கள் ஆய்வாளர் . 


தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு 

தொழிலாளர் நல நிதிச் சட்டத்தின் 
(தமிழ்நாடு சட்டம் 36 /1972 ) 2 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (d ) பகுதியின் ( iii) , 
துணைப்பகுதியில் விளக்கிய வாறான 
மலைத்தோட்டங்கள் 


1951 ஆம் ஆண்டு மலைத் தோட்டத் 

தொழிலாளர் நலச் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் 69/1951) கீழ் 
அவர்களுக்கு வழங்கப்பட்ட உள்ளூர் 
அதிகார வரம்புப்பகுதிகள் . 


21 . மலைத்தோட்டங்கள் ஆய்வாளர் 

( பெண் ) , திருநெல்வேலி . 


தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு 

தொழிலாளர் நல நிதிச் சட்டத்தின் 
(தமிழ் நாடு சட்டம் 36/1972) 2 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த ( d ) பகுதியின் (ii) , 
( iv ), ( v ) ஆகிய துணைப் பகுதியில் 
விளக்கப்பட்ட வாறான நிறுவனங்கள் . 


திருநெல்வேலி தூத்துகுடி , 

கன்னியாகுமாரி மற்றும் விருதுநகர் 
மாவட்டங்கள் 
கோயம்முத்தூர் மற்றும் நீலகிரி 
மாவட்டங்கள் . 


22 . மலைத்தோட்டங்கள் ஆய்வாளர் 

( பெண் ) , கோயம்முத்தூர் . 


23 . மலைத்தோட்டங்கள் ஆய்வாளர் 

( பெண் ) , சென்னை . 


சென்னை , வேலூர் , காஞ்சிபுரம் , 
திருவண்ணாமலை மற்றும் 
திருவள்ளூர் மாவட்டங்கள் 
2009 ஆம் ஆண்டு சட்டப்படியான எடை 

அளவைகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் 1/ 2010 ) கீழ் அவர்களுக்கு 
வழங்கப்பட்ட உள்ளூர் அதிகார 
வரம்பு பகுதிகள் . 


24 . தொழிலாளர் நல துணை ஆய்வாளர் . தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு 

தொழிலாளர் நல நிதிச் சட்டத்தின் 
( தமிழ் நாடுச் சட்டம் 36 /1972 ) 2ஆம் 
பிரிவைச் சேர்ந்த ( d ) பகுதியின் 
( ii), (iv ), (v ) ஆகிய உட்பகுதியின் 
கீழ் விளக்கப்பட்ட வாறான 

நிறுவனங்கள் . 
25 . தொழிலாளர் நல உதவி 

தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு 
ஆய்வாளர் . 

தொழிலாளர் நல நிதிச் சட்டத்தின் 
(தமிழ் நாடு சட்டம் 36/ 1972 ) 2 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (d ) பகுதியின் 
(iv ), (v ), (vi ) ஆகிய துணைப் 
பகுதிகளின் கீழ் விளக்கப்பட்டுள்ள 
வாறான நிறுவனங்கள் . 


சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் 


சம்பந்தப்பட்ட சிறப்பு பொருளாதார 
மண்டலங்கள் . 


26 . தமிழ்நாட்டிலுள்ள சிறப்பு 

பொருளாதார மண்டலங்களின் 
வளர்ச்சி ஆணையாளர்கள் வளர்ச்சி 
இணை ஆணையாளர்கள் . 


பி . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு)த் துறை 


DTP -II-2-(50 )(T Sup ) - 1a 


[ அரசாணை (2டி ) எண் 38 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , 5 அக்டோபர் 2016 .) 
1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11 /1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் ( b ) 
பகுதியிலும் , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் ( a ) பகுதியின் கீழ் நியமிக்கப்பட்ட 
குழுவின் ஆலோசனையை கருதிப் பார்த்த பின்னர் , கீழே விவர அட்டவணையின் (2) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
தமிழ்நாடு மாநிலத்தில் மருந்து தயாரிப்புத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 3) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாக இதனால் 
நிர்ணயிக்கிறார் . 


2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 

மருந்து தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 
வகை - 1 (நிருவாக பணியாளர்கள் ) 
தொடர் எண் பணியாளர்களின் வகை 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் ( மாதமொன்றுக்கு ) 


9 


அ 


மண்ட லம் 

ரூ . காசு 


மண்ட லம் ஆ 

ரூ . காசு 


மண்ட லம் இ 

ரூ . காசு 


14 ,700 . 00 


14 , 320 .00 


14 ,100 . 00 


நிலை - 1 

பொது மேலாளர் 
தலைமை மருந்தாளுநர் 
தலைமை மருத்துவ அலுவலர் மருத்துவ 

கண்காணிப்பாளர் 
4 . 

ஏனையோர் . 


நிலை - 2 


- 


12 , 300 . 00 


12 , 180 .00 


12 ,120 . 00 


ம் 


மேலாளர்/நிருவாக அலுவலர் 
முதுநிலை பொறியாளர் 
முதுநிலை மருந்தாளுநர் 
முதுநிலை மருத்துவ அலுவலர் 

ஏனையோர் 
நிலை - 3 

உதவி மேலாளர்/உதவி நிருவாக அலுவலர் 
2 . தலைமை பகுப்பாய்நர் 
3 . மருத்துவ அலுவலர் 

ஏனையோர் 
வகை - II ( தொழில்நுட்பம் ) 
தொடர் எண் 

பணியாளர் வகை 

( 2) 


10 , 975 .00 


10 ,625 .00 


10 , 375 . 00 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் ( மாதமொன்றுக்கு ) 

( 3 ) 
மண்ட லம் அ 

மண்ட லம் ஆ மண்டலம் இ 
ரூ . காசு 

ரூ . காசு 

ரூ . காசு 


9 ,580 . 00 


9 , 360 . 00 


9, 100 .00 


நிலை - 1 

இளநிலை பொறியாளர் 
முதலாள் / கண்காணிப்பாளர் 
முதுநிலை பகுப்பாய்நர் 
கொள்முதல் , விற்பனை மேலாளர் / ஏனையோர் 


தொடர் எண் 


பணியாளர் வகை 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் ( மாதமொன்றுக்கு ) 


மண்டலம் அ 

ரூ . காசு 


மண்ட லம் ஆ 

ரூ . காசு 


மண்ட லம் இ 

ரூ . காசு 


9 ,200 . 00 


9 , 020 . 00 


8 ,860 .00 


8 ,840 . 00 


8 , 680 . 00 


8 ,510 . 00 


நிலை - 2 

மருந்தாளுநர் / வேதியியலர் 
2 . பகுப்பாய்நர் 
3 . முதுநிலை இயக்குபவர் 

ஏனையோர் 
நிலை - 3 

உதவி மருந்தாளுநர் 
முதுநிலை வடிகட்டுபவர் 
இயக்குபவர் 

ஏனையோர் 
நிலை - 4 

வடிகட்டுபவர் 
ஆய்வக உதவியாளர் 
மின்கம்மியர் / குழாய்க் கம்மியர் 

ஏனையோர் 
வகை - III ( தொழில்நுட்பம் சாராதது ) 
தொடர் எண் 

பணியாளர் வகை 


8 , 420 .00 


8 , 260 . 00 


8 ,130 . 00 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் ( மாதமொன்றுக்கு ) 

( 3) 
மண்ட லம் அ 

மண்ட லம் ஆ மண்ட லம் இ 
ரூ . காசு 

ரூ . காசு 

ரூ . காசு 


9 ,580 . 00 


9 ,360. 00 


9,100 .00 


9 ,220 . 00 


9 , 020 . 00 | 


8 , 860 . 00 


நிலை - 1 

1 . கணக்கு மேலாளர் 

2 . ஏனையோர் 
நிலை - 2 

கண்காணிப்பாளர் / தலைமை எழுத்தர் 
மேற்பார்வையாளர் 
உதவி கணக்கு மேலாளர் 

ஏனையோர் 
நிலை - 3 

முதுநிலை சுருக்கெழுத்து தட்டச்சர் 
உதவி / முதுநிலை எழுத்தர் 
முதுநிலை கணக்காளர் 

ஏனையோர் 
நிலை - 4 

பயிற்சி பெற்ற பணியாளர் 
சிப்பமாக்குபவர் 
கொதிகலன் முதலாள் 
முதுநிலை எந்திரகம்மியர் வடிகட்டுபவர் 
கனரக வாகன ஓட்டுநர் 


1 . 


8 ,840 . 00 


8 ,680 . 00 


8 ,510 .00 


8 , 420. 00 


8 ,260 . 00 


8 , 130 . 00 


DTP - II - 2 - (50 ) (T Sup ) - 2 


G 


வகை 


வகை - III ( தொழில்நுட்பம் சாராதது ) 
தொடர் எண் 

பணியாளர் வகை 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் ( மாதமொன்றுக்கு ) 


மண்ட லம் அ 

ரூ . காசு 


மண்ட லம் ஆ 

ரூ . காசு 


மண்ட லம் இ 

ரூ . காசு 


ம் 


- 


7 ,730. 00 


7 ,640 .00 


7 ,560 . 00 


நிலை - 4 

இளநிலை சுருக்கெழுத்து தட்டச்சர் 
இளநிலை உதவியாளர் / எழுத்தர் / காசாளர் / 
கணினி இயக்குபவர் 
இளநிலை கணக்காளர் 

பண்டகக் காப்பாளர் 
10 . ஏனையோர் 
நிலை - 5 

ஓரளவு பயிற்சி பெற்ற பணியாளர் 
முதுநிலை கொதிகலன் பணியாள் 
இலகு ரக வாகன ஓட்டுநர் 
தொலைபேசி இயக்குபவர் 
பதிவுரு காப்பாளர் 

ஏனையோர் 
நிலை - 6 

பயிற்சி பெறாத பணியாளர் 
கொதிகலன் பணியாள் 

அனுப்புகை பணியாள் 
4 . துப்புரவுப் பணியாளர் / பெருக்குபவர் / உதவியாள் 

காவலாள் ஏனையோர் 


7 , 280 . 00 


7,210.00 


7 ,210 . 00 


7 , 060 .00 


ம் 


விளக்கங்கள் 


(1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை ஊதியங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 
அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ). 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது திங்கள் ஒன்றுக்கு ரூ . 43 .85 ( நாற்பத்து 
மூன்று ரூபாய் எண்பத்து ஐந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) அகவிலைப்படியானது , ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான முந்தைய 12 மாதங்களுக்கான விலைப்புள்ளியின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் திங்கள் முதல் நாளிலிருந்து கணக்கிடப்படவேண்டும் . 

(iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் கெண்ட முதல் 
கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

( 2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் 
ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் காட்டக்கூடாது . 


( 3 ) மாதாந்திர ஊதிய வீதங்களைக் கணக்கிட , குறைந்தளவு தின ஊதியத்தை ( அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படி ) 26ஆல் 
வகுக்க வேண்டும் . 


(4 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் , அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


பி . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி , ( மொழிபெயர்ப்புத் துறை . 


அறிவிக்கை - 
[ அரசாணை (நிலை ) எண் 202 , தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு ( H1) த் துறை , 21 அக்டோபர் 2016.) 
1970 - ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் ( முறைப்படுத்தலும் நீக்குதலும் ) சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 37 /1970 ) 
28 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , 
11 - 01 - 2006 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் , பாகம் II , பிரிவு - 2 - ல் 17 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II ( 2) LE / 23/ 2006 ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையில் , கீழ்க்காணும் திருத்தங்களை 
இதனால் செய்கிறார் . 

திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் , (1 ) நெடும்பத்தியில் 1 முதல் 12 வரையிலான தொடர் எண்கள் மற்றும் (2 ) நெடும்பத்தியிலுள்ள 
அதன் நிகரான பதிவுகள் ஆகியவற்றுக்குப் பதிலாக முறையே கீழ்க்காணும் பதிவுகள் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் 
அவையாவன: 
நபர்கள் 

உள்ளூர் அதிகார வரம்புகள் 


தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் 


"(1) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநர் 
( 2) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார முதுநிலை கூடுதல் இயக்குநர் 
( 3) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார முதுநிலை கூடுதல் இயக்குநர் 

( கட்டடம் மற்றும் ஏனைய கட்டுமானத் தொழிலாளர்கள் ) 
(4 ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார கூடுதல் இயக்குநர்கள் 
(5 ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இணை இயக்குநர்கள் 

தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இணை இயக்குநர் 
( சோதனை மற்றும் பாதுகாப்பு ) 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இணை இயக்குநர் 

( சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ) 
( 8 ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இணை இயக்குநர்கள் 

( பதிவு செய்தல் ) 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இணை இயக்குநர் 

(பயிற்சி மையம் ) 
( 10 ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை இயக்குநர் 

( சோதனை மற்றும் பாதுகாப்பு) 
( 11 ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை இயக்குநர் , 

தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் 

சுகாதார கூடுதல் இயக்குநர் அலுவலகம் , திருச்சி . 
(12 ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார 

துணை இயக்குநர்கள் - 1, II , III (பயிற்சி மையம் ) 
(13) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குநர் 

( சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ) 
(14 ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குநர் 

( சோதனை மற்றும் பாதுகாப்பு ) 
(15 ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குநர் , தொழிலகப் 

பாதுகாப்பு மற்றும் சுகாதார கூடுதல் இயக்குநர் அலுவலகம் , திருச்சி . 
( 16 ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை இயக்குநர்கள் 


1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் 
சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 63/1948 ) 8ஆம் 
பிரிவைச் சேர்ந்த ( 1) உட்பிரிவின் கீழ் , 
அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 
உள்ளூர் அதிகார வரம்புகள் . 


(17) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குநர்கள் 
( 18 ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இணை இயக்குநர்கள் 

( கட்டடம் மற்றும் ஏனைய கட்டுமானத் தொழிலாளர்கள் ) 


1996ஆம் ஆண்டு கட்டடம் மற்றும் ஏனைய 
கட்டுமானத் தொழிலாளர்கள் 
(வேலைவாய்ப்பை முறைப்படுத்துதல் மற்றும் 
பணி நிலைமைகள் ) ( மத்தியச் சட்டம் 
27/ 1996 ) சட்டத்தின் 42ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 3 ) உட்பிரிவின் கீழ் அவர்களுக்கு ஒதுக்கீடு 
செய்யப்பட்டுள்ள உள்ளூர் அதிகார 
வரம்புகள் . 


(19) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை இயக்குநர்கள் 

( கட்டடம் மற்றும் ஏனைய கட்டுமானத் தொழிலாளர்கள் ) 
(20 ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குநர்கள் 

( கட்டடம் மற்றும் ஏனைய கட்டுமானத் தொழிலாளர்கள் ) 
( 21 ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார கூடுதல் இயக்குநர் 

( நடமாடும் குழு ) 
( 22 ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை இயக்குநர் 

( நடமாடும் குழு ) 


விருதுநகர் மாவட்டம் . " 


அறிவிக்கை 


1970 - ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் ( முறைப்படுத்தலும் நீக்குதலும் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 37 /1970) 
6 - ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
11 - 01 - 2006 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் , பாகம் II , பிரிவு - 2 - இல் 16 ஆம் பக்கத்தில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2)/LE/ 21 / 2006 ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையில் , கீழ்க்காணும் திருத்தங்களை 
இதனால் செய்கிறார் . 

திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் , " தொழிற்சாலைகளின் துணை தலைமை ஆய்வாளர்கள் ", என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இணை இயக்குநர்கள் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை-III 
1970 - ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் (முறைப்படுத்தலும் நீக்குதலும் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 37 /1970 ) 
11 - ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
22 - 05 - 1991 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் , பாகம் II , பிரிவு - 2 - இல் 351 ஆம் பக்கத்தில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2 )/ LE / 2685/ 1991 ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையில் , கீழ்க்காணும் திருத்தங்களை 
இதனால் செய்கிறார் . 

திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையிலுள்ள அட்டவணையில் ( 3) தொடர் எண்ணில் (1) நெடும்பத்தியிலுள்ள தொடர் மற்றும் அது 
தொடர்பாக (2) நெடும்பத்தி மற்றும் ( 3) நெடும்பத்தி ஆகியவற்றிலுள்ள பதிவுகளுக்குப் பதிலாக , முறையே கீழ்க்காணும் தொடர்களும் 
பதிவுகளும் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அவையாவன: 
"( 3) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் 1948ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் 1948ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் 
சுகாதார துணை இயக்குநர்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 

சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 63/1948 ) 8ஆம் 
63/1948 ) செயல்வரம்புகளின் கீழ் 

பிரிவைச் சேர்ந்த ( 1) உட்பிரிவின் கீழ் 
வருகிற அனைத்துத் தொழிற்சாலைகள் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 

உள்ளூர் அதிகார வரம்புகள் . " 


அறிவிக்கை- IV ) 


1970 - ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் ( முறைப்படுத்தலும் நீக்குதலும் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 37/ 1970 ) 
15 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
11- 01 - 2006ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் , பாகம் II , பிரிவு - 2 - இல் 18ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2)/LE / 25 / 2006 ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையில் , கீழ்க்காணும் திருத்தங்களை 
இதனால் செய்கிறார் . 

திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் , " தொழிற்சாலைகளின் இணை தலைமை ஆய்வாளர்கள் ", என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார கூடுதல் இயக்குநர்கள் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


பி . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை 


[ அரசாணை (நிலை ) எண் 221 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J2) த் துறை , 17 நவம்பர் 2016 .) 
1948ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( a ) பகுதியிலும் மேற்சொன்ன சட்டத்தின் 9ஆம் பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , யாதொரு கம்பளி விரிப்பு தயாரிப்பு அல்லது சால்வை நெசவு நெய்யும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பிற்கான குறைந்த அளவு 
ஊதியங்களைத் திருத்தியமைத்தல் சம்பந்தமாக விசாரணை நடத்துவதற்கும் மாநில அரசுக்கு ஆலோசனை கூறுவதற்கும் பின்வரும் 
உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு குழுவை இதனால் அமைக்கிறார் . 
தனிப்பட்ட நபர்கள் : 
1 . தொழிலாளர் நல துணை ஆணையர் , திருநெல்வேலி , 

தலைவர் 
2 . தொழிலாளர் நல ஆய்வாளர் , சேலம் . 

செயலாளர் 
3 . உதவி இயக்குநர் , 

உறுப்பினர் 
பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை , சென்னை - 600 006 . 
தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் : 
1 . திரு . கே . கணேசன் , 

உறுப்பினர் 
அண்ணா தொழிற்சங்கப் பேரவை , 
EL . 195 , தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் , காந்தி கிராமம் , 
பசுபதிபாளையம் அஞ்சல் , கரூர் - 639 004 . 
2 . திரு . கே . ஜீவானந்தம் , 

உறுப்பினர் 
இந்தியத் தொழிற்சங்க மையம் , 
எண் 19 , ஓம் சக்தி நகர் , புகளூர் சர்க்கரை ஆலை அஞ்சல் , 

கரூர் - 639 113 . 
3 . திரு . ஜி . வெங்கடாசலம் , 

உறுப்பினர் 
அனைத்திந்திய தொழிற்சங்கப் பேரவை , 

எண் . 15 , கருப்பண்ணா தெரு , ஈரோடு - 638 001 . 
வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் : 
1 . திரு . ஜி . இரவிக்குமார் , 

உறுப்பினர் 
பொது மேலாளர் , 
கோகோ டப்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் , சிப்காட் வளாகம் , 

மடத்தூர் அஞ்சல் , தூத்துக்குடி - 628 008 . 
2 . திரு . ஏ . ரமேஷ் பாபு , 

உறுப்பினர் 
பொருளாளர் , 
பவானி கைத்தறி விரிப்புகள் வணிகர் சங்கம் , 

எண் 144 , பழனிபுரம் முதல் தெரு , பவானி - 638 301 . 
3 . திரு . எஸ் . பி . கிருஷ்ண ன் , 

உறுப்பினர் 
உரிமையாளர் , 
தி அஜாய் இண்டஸ்டிரியல்ஸ் , 
எண் 21 , கல் தொழிலாளர் முதல் தெரு , பவானி , ஈரோடு . 


பி . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை 


அரசாணை (நிலை ) எண் 222 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J2 )த் துறை , 17 நவம்பர் 2016 . 
1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் ( a ) 
பகுதியிலும் மேற்சொன்ன சட்டத்தின் 9ஆம் பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
வீட்டு வேலை செய்யும் பணியாளர்களுக்கான குறைந்தளவு ஊதியங்களை நிர்ணயித்தல் சம்மந்தமாக விசாரணை நடத்துவதற்கும் , 
மாநில அரசுக்கு ஆலோசனை கூறுவதற்கும் பின்வரும் உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு குழுவை இதனால் அமைக்கிறார் . 


தலைவர் 


செயலாளர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


எண் 48/8, தொழிற்சங்க ப 


உறுப்பினர் 


தனிப்பட்ட நபர்கள் : 

1 . தொழிலாளர் நலத் துணை ஆணையர் , கோயம்புத்தூர் , 
2 . தொழிலாளர் நல ஆய்வாளர் , கோயம்புத்தூர் , 
3 . உதவி இயக்குநர் , 

பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை , சென்னை - 600 006 . 
தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் : 
1 . திருமதி அ . பிரபா, 

அண்ணா தொழிற்சங்கப் பேரவை , 
எண் 48 /8 , 6 கனகசபை தெரு , 2வது குறுக்குத் தெரு , 

டாக்டர் . கானு நகர் , நெசப்பாக்கம் , சென்னை - 600 078 . 
2 . திருமதி . தி . அ . லதா , 

மாநில செயலாளர் , 
இந்தியத் தொழிற்சங்க மையம் , 

எண் 5/2 , கண்ண கி தெரு , எம் . ஜி . ஆர் . நகர் , சென்னை - 600 078 . 
3 . திருமதி . வஹிதா நிஜாம் , 
மாநில செயலாளர் , 
அனைத்திந்திய தொழிற் சங்கப் பேரவை , 
எண் 55அ , ஏஐபிஇஏ ( AIBEA ) நகர் , திருவான்மியூர் , 

சென்னை - 600 041 . 
வேலையளிப்பவர்களின் பிரதிநிதிகள் : 
1 . திரு . டி . வெங்கடேஷ், 

திருப்பூர் உணவக உரிமையாளர்கள் சங்கம் , 
1அ . மில்லர் காம்ப்ளக்ஸ் , 50 அடி சாலை , லட்சுமி நகர் , 

பி . என் . சாலை , திருப்பூர் . 
2 . திரு . வி , பாலசுப்ரமணியம் , 

செயலாளர் , 
ஏஷியாட் காலனி அடுக்குமாடி உரிமையாளர்கள் நலச் சங்கம் , 
சென்னை - 600 101 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


3 . திரு . என் . கந்தசாமி , 

செயலாளர் , 
வசந்தம் காலனி நலச் சங்கம் , 
எண் 1865 , 4வது தெரு , வசந்தம் காலனி, அண்ணா 
சென்னை - 600 040 . 


நகர் 


பி . அமுதா , 


அரசுச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


